


ந்த ஆ 







ரக்‌ 


அட 


அதவது (ஏ அல்‌. அலம்‌ த யரா 
அவத்தை 601. 7%. 9௯. “௮. 


யேசுவை பேதுரு நேசித்தார்‌; மக்களின்‌ அங்க்காரத்தை 
யும்‌ விரும்பினார்‌. அப்போஸ்தலர்கள்‌ தம்மை விட்டுவிட்டுப்‌ 
போய்விடுரர்கள்‌ என்று கடைசி போஜனத்தில்‌ இயேசு எச்சரித்த 
போது, பேதுரு குதித்தெழுந்தார்‌; அனைவரும்‌ மறுதலித்தாலும்‌ 
தான்‌ மறுதலிப்பதில்லையெனத்‌ துடுககரகப்‌ பதிலளித்தார்‌. ““இந்த 
இராத்திரியிலே சேவல்‌ கூவுகிறதற்குமுன்னே, நீ என்னை மூன்று 

்‌ தரம்‌ மறுதலிப்பரய்‌”' என்று இயேசு சொன்னார்‌. வச 34. 


ண 


க 


பேதுரு நல்ல எண்ணத்தில்தான்‌ பேசினார; ஆனால்‌, உள்ளத்‌ 

A தில்‌ அகங்காரம்‌ இருந்தது. அன்றிரவில்‌ இயேசுவைக்‌ கைதுசெய்ய 
| i தீ வந்த கூட்டத்தினரிடமிருந்து, தன்‌ போதகரைக்‌ காப்பாற்ற பேதுரு 

ழ்‌ ரா: | தப] பட்டயத்தை உருவினார்‌. கொஞ்சநேரம்‌ 
கடந்தது; இயேசுவை விசாரித்தார்கள்‌; 
இயேசுவை விரோதித்த சிலா பேதுருவை 
ஏளனமாகப்‌ பேசினார்கள்‌; இயேசுவை 
தனக்குத்‌ தெரியாதென்று பேதுரு மூன்று 
முறை மறுதலித்தார்‌. ஒவ்வொரு முறை 
மறுதலிக்கும்போதும்‌ தீவிரம்‌ அதிகரித்தது; 
அவரைத்‌ தெரியாதென்று சபிககவும்‌, 
சத்தியம்பண்ணவும்‌ செய்தார்‌. வச 74. 

அப்போது சேவல்‌ கூவிற்று. இயேசு 

விசாரணை அறையில்‌ இருந்தார்‌; வீரர்கள்‌ 
அவரை அடித்தார்கள்‌. இயேசு கனிவோ 
டும்‌, உருக்கத்தோடும்‌ தன்னைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்ததை பேதுரு கண்டார; அவர்‌ 
உள்ளம்‌ உடைந்தது. “சேவல்‌ கூவுகிறதற்கு 
முன்னே நீ எனனை மூன்றுதரம்‌ மறுதலிப்‌ 
பாய்‌ என்று கரததர தன்னிடத்தில்‌ சொன்ன 
வசனத்தை உடனே பேதுரு நினைவு 
கூர்ந்து, வெளியே போய்‌, மனங்கசந்து 
அழுதான்‌”. லூக்கா 22:61,62. 





92 ந க சலப்‌ 


அன்றுமுதல்‌ பேதுரு புதுமனிதரானார்‌. மக்களைப்‌ பிரியப்‌ 
படுத்தாமல்‌, தேவனைமாத்திரம்‌ பிரியப்படுத்தத தீர்மானித்தார்‌. 
மனம்மாறியபிறகு, யூத ஆலோசனை சங்கத்தினர்‌ அவரை விசரரித 
தனர்‌; இயேசுவைப்‌ பிரசங்கித்தால்‌, அடிப்பதாக மிரட்டினார்கள்‌; 
அப்போது அவர்‌ பயமின்றி, ““மனுஷருக்குக்‌ கீழ்ப்படிகிறதைப்‌ 
பாரக்கிலும்‌ தேவனுக்குக்‌ கீழப்படிகிறதே அவசியமரயிருக்கிறது”்‌ 
என்று பதிலளித்தார்‌. அப்‌ 5:29. நீரோ மன்னன்‌ இயேசுவை 
மறுதலிக்கும்படி பேதுருவை நிர்ப்பந்தித்தபோது, அதற்கு இணங்க 
வில்லை; பேதுருவை தலைகீழரகச்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌; 
அப்படியாக இயேசுவினமேலான அன்பையும்‌, தான்‌ இயேசுவுக்கு 
உண்மையாக இருந்ததையும்‌ இறுதியாக பேதுரு நிருபித்தார்‌. 


மத்தேயு 26:31-75 


ராயிச்சிப்‌ பகுதி 


கொடுக்கப்பட்டுள்ள வேதாகம வசனங்களை வாசித்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 





1. நாம்‌ தேவனுடைய பக்கத்தில்‌ இருக்கிறோமா இல்லையா என்பதை 
தேவன்‌ எவ்வாறு தீர்மானிக்கிறார்‌? 


மத்தயு 7:21. பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
பரலோகராஜ்யத்தில்‌ யல்லாமல்‌, என்னைநோக்கி: 
கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை. 


ரோமர்‌ 6:16. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும்‌, நீதிக்கேதுவான கீழ்ப்படி 
தலுக்கானாலும்‌, எதற்குக்‌ கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக 

, அதற்கே கீழ்ப்படிகிற 
இருக்கிறீர்களென்று அறியீர்களா ? 


குறிப்பு: நம்‌ மெய்ப்பற்று யார்மேல்‌ இருக்கிறது என்பதை ஒரு எளிய நியதிமூலம்‌ அறியலாம்‌. அதா 
வது நாம்‌ யாருக்குச்‌ செவிகொடுக்கிறோமோ, அவர்மேல்தான்‌ நம்‌ மெய்ப்பற்று இருக்கிறது. 
நம்மை நாம்‌ தேவனுடைய ஊழியர்கள்‌ என்று சொல்லிக்கொண்டே பிசாசு அல்லது உலகத்திட 
மிருந்து ஆலோசனைபெற்றால்‌, நம்மைநாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்‌. 


2. தேவனுடைய கற்பனைகளுக்கும்‌ மனிதரின்‌ கட்டளைகளுக்கும்‌ முரண்‌ 
பாடு ஏற்படும்போது, நான்‌ எதற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ ? 
அப்போஸ்தலர்‌ 5:29, அதற்குப்‌ பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலரும்‌: மனுஷருக்குக்‌ 


கழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌ கீழ்ப்படிகிறதே 
அவசியமாயிருக்கிறது. 


குறிப்பு: பேதுரு மனம்மாறி, இயேசுவை மெய்யாகவே நேசிக்க ஆரம்பித்தபோது, இயேசுவின்‌ மேல்‌ 
தனக்கு மெய்ப்பற்று இருப்பதாக யூத ஆலோசனைச்‌ சங்கத்தில்‌ தெரிவித்தார்‌. கடைசிநாட்‌ 
களில்‌, மிருகத்தின்‌ சட்டங்களும்‌ உலகத்தின்‌ சட்டங்களும்‌ தேவனுடைய சட்டங்களுக்குப்‌ 
புறம்பானவைகளாக இருக்கும்‌ என்று நமக்குத்‌ தெரியும்‌. விளைவு என்னவாக இருந்தாலும்‌, 
தேவனுடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிய இப்போதே தீர்மானிக்கவேண்டும்‌. 


3. தேவன்மேல்‌ நமக்குள்ள அன்பை வெளிப்படுத்த மிகச்சிறந்த வழி எது? 


யோவான்‌ 8:31. நீங்கள்‌ நிலைத்திருந்தால்‌ 
மெய்யாகவே என்‌ £்ஷராயிருப்பீர்கள்‌. 


யோவான்‌ 14:15. நீங்கள்‌ என்னிடத்தில்‌ அன்பாயிருந்தால்‌ என்‌ கற்பனைகளைக்‌ 


1யாவான்‌ 2:4. அவரை அறிந்திருக்கிறேனென்று சொல்லியும்‌, அவருடைய 
கைக்கொள்ளாதவன்‌ பொய்யனாயிருக்கிறான்‌, 
அவனுக்குள்‌ சத்தியமில்லை. 


குறிப்பு: இயேசுவின்‌ சித்தப்படி செய்பவர்தான்‌ இயேசுவின்மேல்‌ தனக்கு உண்மையான அன்பு 
இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய கற்பனைகள்தாம்‌ அவருடைய சித்தத்தை 
பரிபூரணமாக வெளிப்படுத்துகின்றன. சங்கீதம்‌ 40:8. 

4. மாய்மாலக்காரர்கள்‌ ஏன்‌ நம்பிக்கையுள்ளவர்கள்போல்‌ நடித்தார்கள்‌ ? 
மத்தேயு 6:2. மனுஷரால்‌ 
மத்தேயு 6:5. மனுஷர்‌ 

குறிப்பு: “மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்ப்பான்‌; கர்த்தரோ இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ என்று வேதாகமம்‌ 
கூறுகிறது. 1சாமுவேல்‌ 16:7. உண்மையான கிறிஸ்தவன்‌ உலகம்‌ தன்னைப்பற்றி நினைப்பதை 
விட தேவன்‌ தன்னைப்பற்றி என்ன நினைக்கிறார்‌ என்பதில்தான்‌ அதிக அக்கறைகாட்டுவான்‌. 


2 Tamil Storacle 24 


5. கூட்டத்தோடு கூட்டமாகச்‌ சேர்ந்து ஒன்றைச்‌ செய்வது நல்லதா? 


யாத்திராகமம்‌ 23:2. தீமைசெய்ய திரளானபேர்களைப்‌ 
பாயாக. 


மத்தேயு 1:13,4. இடுக்கமான வாசல்வழியாய்‌ உட்பிரவேசியுங்கள்‌; 

போகிற வாசல்‌ விரிவும்‌, வழி விசாலமுமாயிருக்கிறது; அதின்‌ வழியாய்ப்‌ பிரவே 
சிக்றெவர்கள்‌ . ஜவனுக்குப்‌ போகிற வாசல்‌ இடுக்கமும்‌, 
வழி நெருக்கமுமாயிருக்கிறது; அதைக்‌ கண்டுபிடிக்கிறவர்கள்‌ சிலர்‌. 


1பேதுரு 3:20. நோவா பேழையை ஆயத்தம்பண்ணும்‌ நாட்களிலே, ... அந்தப்‌ 
பேழையிலே எட்டுப்பேர்‌ மாத்திரம்‌ பிரவேசித்து ஜலத்தினாலே 





6. தேவனுடைய கற்பனைகளைப்‌ புறக்கணித்துவிட்டு, மனிதரின்‌ பாரம்‌ 
பரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்தால்‌ என்னவாகும்‌ ? 


மாற்கு 7:7-9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாகப்‌ போதித்து, 

எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌ என்றும்‌, எழுதியிருக்கிற 
பிரகாரம்‌, மாயக்காரராகிய உங்களைக்‌ குறித்து, ஏசாயா நன்றாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லியிருக்கிறான்‌ ... பின்னும்‌ அவர்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
பாரம்பரியத்தைக்‌ கைக்கொள்ளும்படிக்குத்‌ தேவனுடைய கட்டளைகளை 
வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. 


7. கடைசிக்காலத்தில்‌ மெய்யான கிறிஸ்தவ மார்க்கம்‌ பிரபலமாகுமா? 


மத்தேயு 24:9. என்‌ நாமத்தினிமித்தம்‌ நீங்கள்‌ சகல ஜனங்களாலும்‌ 


2தீமமாத்தயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நடக்க 
மனதாயிருக்கிற யாவரும்‌ 


॥வளிப்படுத்தல்‌ 12:17. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின்மேல்‌ கோபங்‌ 
கொண்டு, தேவனுடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌, இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறித்துச்‌ சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி 


யான போயிற்று. 


॥வளிப்படுத்தல்‌ 13:15. மிருகத்தின்‌ சொரூபத்தை வணங்காத யாவரையும்‌ 


செய்யத்தக்கதாக ... சத்துவங்கொடுக்கப்பட்டது. 





8. தேவனையும்‌ உலகத்தையும்‌ ஒரே நேரத்தில்‌ தொழுவது சாத்தியமா ? 
மத்தேயு 6:24, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்ய ஒருவனாலும்‌ கூடாது; 
ஒருவனைப்‌ , மற்றவனைச்‌ ; அல்லது 
ஒருவனைப்‌ பற்றிக்கொண்டு, மற்றவனை அசட்டைபண்ணுவான்‌; தேவனுக்கும்‌ 


உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய உங்களால்‌ கூடாது. 


மத்தேயு 12:30. என்னோடே இராதவன்‌ எனக்கு 





9. இயேசுவைவிட அதிகமாக நண்பரையோ, குடும்ப அங்கத்தினரையோ 
நேசிப்பது நல்லதா? 


மத்தேயு 10:37. தகப்பனையாவது என்னிலும்‌ அதிகமாய்‌ 
நேசிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல; மகனையாவது மகளையாவது 


என்னிலும்‌ நேசிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல. 


லூக்கா 14:26. யாதொருவன்‌ என்னிடத்தில்‌ வந்து, தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
பிள்ளைகளையும்‌ சகோதரரையும்‌ சகோதரிகளையும்‌, 
தன்‌ ஜீவனையும்‌ வெறுக்காவிட்டால்‌ எனக்குச்‌ சஷனாயிருக்கமாட்டான்‌. 


மத்தேயு 12:50. பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ 
செய்கிறவன்‌ எவனோ, அவனே எனக்குச்‌ சகோதரனும்‌ சகோதரியும்‌ 
இருக்கிறான்‌. 





10. இயேசுவைவிட ஒரு செழிப்பான வாழ்க்கையையோ, பூலோகச்‌ செல்வங்‌ 
களையோ பெரிதாகப்‌ போற்றுவது ஞானமானதா? 
மத்தேயு 16:26, மனுஷன்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? 
மனுஷன்‌ தன்‌ ஈடாக என்னத்தைக்‌ கொடுப்பான்‌ 9 


லூக்கா 12:15. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான இருந்தாலும்‌ 
அது அவனுக்கு ஜீவன்‌ அல்ல. 





11. தேவன்‌ நமக்குச்‌ சத்தியத்தை வெளிப்படுத்தியபிறகும்‌ தேவனுடைய சித்‌ 
தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமலேயே வாழ்வது பாதுகாப்பானதா? 


ஒசியா 4:6. என்‌ ஜனங்கள்‌ அறிவில்லாமையினால்‌ நீ 

வெறுத்தாய்‌, ஆகையால்‌ ... நானும்‌ உன்னை வெறுத்து 
விடுவேன்‌; நீ உன்தேவனுடைய மறந்தாய்‌, ஆகையால்‌ 
நானும்‌ உன்‌ பிள்ளைகளை மறநீதுவிடுவேன்‌. 


எபிரெயர்‌ 10:26. அறியும்‌ அறிவை அடைந்த $ 
நாம்‌ மனப்பூர்வமாய்ப்‌ பாவஞ்செய்கிறவர்களாயிருநீதால்‌, பாவங்களினிமித்தம்‌ 
செலுத்தத்தக்க வேறொரு பலி (இல்லை). 


12. சத்தியத்தை தொடர்ந்து புறக்கணித்து வந்தால்‌ என்னவாகும்‌ ? 


2தசமலானிக்மகயர்‌ 2:10-12. அநீதியினால்‌ உண்டாகும்‌ சகலவித வஞ்சகத்தோடும்‌ 
இருக்கும்‌. இரட்சிக்கப்படத்தக்கதாய்ச்‌ மேலுள்ள 

அவர்கள்‌ அங்கிகரியாமற்போனபடியால்‌ அப்படி நடக்கும்‌. 
ஆகையால்‌ சத்தியத்தை விசுவாசியாமல்‌ அநீதியில்‌ பிரியப்படுகிற யாவரும்‌ 
ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு, அவர்கள்‌ விசுவாசிக்கத்‌ 


தக்கதாகக்‌ கொடிய வஞ்சகத்தைத்‌ தேவன்‌ அவர்களுக்கு அனுப்புவார்‌. 


யாவான்‌ 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்‌ மனுஷருடைய கிரியைகள்‌ 

இருக்கிறபடியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்பார்க்கிலும்‌ 
இருளை அந்த ஆக்கினைத்தீர்ப்புக்குக்‌ காரணமாயிருக்‌ 
கிறது. 





13. கடைசிக்காலத்தில்‌ தேவமக்களை உபத்திரவப்படுத்துபவர்கள்‌ தாங்கள்‌ 


சரியானதைத்தான்‌ செய்வதாக நினைப்பார்களா ? 


யாவான்‌ 16:2, உங்களைக்‌ கொலைசெய்கிறவன்‌ தான்‌ தேவனுக்குத்‌ 


காலம்‌ வரும்‌. 


14. சத்தியத்தை அறிந்தும்‌ அதன்படி நடக்காதவர்களைக்குறித்து பேதுரு என்ன 
சொல்கிறார்‌? 


2 பேதுரு 2:21,22. அவர்கள்‌ நீதியின்‌ மார்க்கத்தை அறிந்தபின்பு தங்களுக்கு ஒப்பு 
விக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விலகுவதைப்பார்க்கிலும்‌ 
அதை தார்களானால்‌ அவர்களுக்கு நலமாயிருக்கும்‌. நாய்‌ தான்‌ 
கக்கினதைத்‌ தின்னவும்‌, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே 
திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்‌ 
குச்‌ சம்பவித்தது. 
15. இயேசுவைப்‌ பின்பற்றினால்‌ சில போராட்டங்களை எதிர்கொண்டு, சுய 
மறுப்போடு வாழவேண்டியது வருமா? 
லூக்கா 9:23. ஒருவன்‌ என்‌ பின்னே வர விரும்பினால்‌ அவன்‌ தன்னைத்தான்‌ 
_தன்‌ சிலுவையை அநுதினமும்‌ எடுத்துக்கொண்டு, என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌. 
16. இயேசுவைப்‌ பின்பற்றும்‌ தீர்மானத்திற்கு வராமல்‌ காலந்தாழ்த்துவது 
நல்லதா? 
எபிரெயர்‌ 4:7. இன்று அவருடைய சத்தத்தைக்‌ 
உங்கள்‌ இருதயங்களைக்‌ கடினப்படுத்தாதிருங்கள்‌. 
எபிரெயர்‌ 2:4. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பைக்‌ குறித்து நாம்‌ 
தண்டனைக்கு எப்படித்‌ தப்பித்துக்‌ 
கொள்ளு வோம்‌. 


கொரிந்தியர்‌ 6:2, இதோ, அநுக்கிரககாலம்‌, இப்‌ 
பொழுதே இரட்சணிய 





17. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, பின்பற்றுவதால்‌ உண்டாகும்‌ நன்மை 
என்ன? 


சங்கிதம்‌119:165. உம்முடைய வேதத்தை நேசிக்றெவர்களுக்கு 
சமாதானமூண்டு; அவர்களுக்கு இடறலில்லை. 


[யாவான்‌ 8:32. சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை 
என்றார்‌. 


1௦பதுரு 1:22. ஆவியினாலே சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, உங்கள்‌ 


ஆத்துமாக்களைச்‌ (ளுங்கள்‌). 





18. இயேசு மூன்றுமுறை பேதுருவிடம்‌ கேட்ட கேள்வி என்ன? 


யோவான்‌ 21:17. மூன்றாந்தரம்‌ அவர்‌ அவனைநோக்கி: யோனாவின்‌ 


குமாரனாகிய சீமோனே, நீ என்றார்‌. 








ஓ ஓ ஓ கி ஓ © ஓ 

ங்கள்‌ என்ன செய்யப்போகிறீர்கள்‌? 
இந்தப்‌ பாவ உலகத்தில்‌ சத்தியம்‌ எடுபடுவது கடினம்தான்‌; சொகுசான பாதையில்‌ செல்லவே பலர்‌ விரும்பு 
வார்கள்‌. ஆனால்‌ உங்கள்‌ அனைத்துப்‌ பாவங்களுக்கும்‌ விலையாக இயேசு தம்‌ உயிரையே கொடுத்து, ஈட 
இணையற்ற தம்‌ ௮ன்பை வெளிப்படுத்தியுள்ளார்‌. உங்கள்‌ வாழ்க்கைக்கு தேவன்‌ மிகப்‌ பெரிய திட்டத்தை 
வைத்துள்ளார்‌. அதனால்தான்‌ வர்‌ தம்‌ சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அந்த 
அன்புக்கு பதிலாக, எவரை உங்கள்‌ ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, வர்‌ நடத்துகிற வழியில்‌ சென்று, 
உங்கள்‌ இருதயத்தை அவரிடம்‌ ஒப்படைப்பீர்களா? 


பல்‌: 


உங்கள்‌ ஆவிக்குரிய வளர்ச்சி தொடரட்டும்‌ 
இந்த வேதாகம ஆராய்ச்சித்‌ தொடா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தனவா? 
இதுபோல்‌ இன்னும்‌ அநேக வேத ஆராய்ச்சிப்‌ பாடங்கள்‌ இருக்கின்றன. பிற தீரககதரி 
சனங்கள்‌ பற்றிய அதிக தகவல்களுக்கும்‌ இலவசப்‌ புத்தகங்கள்‌, ஓலிநாடாக்கள்‌, 
ஒளிநாடாக்கள்‌ போன்றவற்றிற்கும்‌ கீழுள்ள முகவரிக்குத்‌ தொடர்புகொள்ளவும்‌: 


காக்கும்‌ கரங்கள்‌ 
45, சேத்துப்பாக்கம்‌ 
தாமரைப்பாக்கம்‌ அஞ்சல்‌ 
திருவள்ளூர்‌ 

சென்னை 601103 





LIVIN Kakkum Karangal 

3D, Chethupakkam 

Thamaral Pakkam Post, 

Thiruvallur, Chennai 601103 

Tel: +91-9444841269 
lImnkakkumkarangal gmail.com 


6 





